GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price: Re. 0 .80 Paise . 


UT 

BLR 
" . . . 


* 





கட் 
Kட்டி 
பாட 


ONMENT 


GOVERN 


APTION 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


- 


THIN 


S 
. 


TRUTH 


* * - - 
1LONE T * 


RIUMPH 


PUBLISHED BY AUTHORITY 


No. 187 ] 


CHENNAI, FRIDAY , JUNE 25 , 2010 
Aani 11 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI— Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments, etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் , வேலூர் . 
வேலூர் மாவட்டம் , குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியம் , சேங்குன்றம் ஊராட்சி மன்றத் தலைவரை 

பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந . க . அ4/4207 /2008 ) 
No . VI (2)/267( b- 1)/2010 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகள் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , வேலூர் மாவட்டம் , குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த 
சேங்குன்றம் ஊராட்சி மன்றத்தலைவர் , திருமதி டி . பாக்கியலட்சுமி என்பவர் தமது அதிகாரத்தை தவறாகப் பயன்படுத்தி 
ஊராட்சிக்கு தொடர்பில்லாத நபர்களால் குறிப்பாக ஊராட்சி மன்றத் தலைவரின் கணவருக்கு காசோலை அளித்து 
காசாக்கியது , தீர்மானம் பெறாமல் செலவினம் மெற்கொண்டது மற்றும் முறையாக நிர்வாகம் செய்யாமலும் தன்னிச்சையாக 
அரசின் பணத்தை செலவிட்டு வீணடித்தது தொடர்பாக அன்னார் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு 
ஊராட்சி மன்றத்தலைவர் அளித்த விளக்கங்கள் மற்றும் ஊராட்சி மன்றத்தின் கருத்தின் அடிப்படையில் ஊராட்சி 
மன்றத்தலைவரின் இறுதி விளக்கம் பெறப்பட்டதையும் பரிசீலனை செய்து , உளத்தேர்வின்படி சேங்குன்றம் ஊராட்சி மன்றத் 
தலைவர் திருமதி டி . பாக்கியலட்சுமி என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் 
அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இவ்வறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 262(1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


[ 11 


DTP - VI - 2 Ex . ( 187 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வேலூர் மாவட்டம் , திமிரி ஊராட்சி ஒன்றியம் , மோசூர் ஊராட்சி மன்றத் தலைவரை 
பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

( ந.க . அ3/ 3543/2008.) 
No . VI(2)/267(b-2)/2010 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , நீ 1994 , பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகள் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , வேலூர் மாவட்டம் , திமிரி ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த மோசூர் ஊராட்சி 
மன்றத்தலைவர் திருமதி எம் . விஜயலட்சுமி என்பவர் தமது அதிகாரத்தை தவறாகப் பயன்படுத்தி அரசு 
விதிமுறைகளை பின்பற்றாமல் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்ட தொகுப்பு வீடுகளை சொந்த வீட்டுமனை பட்டா இல்லாத 
நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்தது , அவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பயனாளிக்கு தொகை வழங்கியதாக போலி ஆவணங்கள் 
தயாரித்து ஊராட்சிக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பாக அன்னார் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு 
ஊராட்சி மன்றத்தலைவர் அளித்த விளக்கங்கள் மற்றும் ஊராட்சி மன்றத்தின் கருத்தின் அடிப்படையில் ஊராட்சி 
மன்றத்தலைவரின் இறுதி விளக்கம் பெறப்பட்டதையும் பரிசீலனை செய்து உளத்தேர்வின்படி மோசூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி எம் . விஜயலட்சுமி என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . 

இவ்வறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 262 (1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 
வேலூர் , 

செ . ராஜேந்திரன் , 
2010 ஜூன் 21 . 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


